தமிழ்நாடு அரசு 

2010 


[ Regd . No . TNICCN / 467/ 2009- 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
(விலை : ரூ . 0. 80 காசு . 


HF E 


தமிழ்நாடு அரசிதழ் 


நாகம் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


யமையே 


ய வெல்லும் 


எண் 31 ] 


சென்னை, புதன்கிழமை , ஆகஸ்ட் 11, 2010 
ஆடி 26 , திருவள்ளுவர் ஆண்டு - 2041 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (நிலை ) எண் 183 , தொழிலாளர் - வேலைவாய்ப்பு (H1) த் துறை , நாள் : 22 டிசம்பர் 2009.] 


2008ஆம் ஆண்டு மோட்டார் போக்குவரத்துத் தொழிலாளர்கள் (தமிழ்நாடு திருத்தம் ) (தமிழ்நாடு சட்டம் 35/2009 ) சட்டத்தின் 
1 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 3 ) ஆம் உட்பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் , மேற்சொன்ன 
சட்டம் 2008 ஆம் ஆண்டு டிசம்பர்த் திங்கள் 23 ஆம் நாளன்று செயலுக்கு வருமென இதனால் நிர்ணயிக்கிறார் . 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


அறிவிக்கை 


( அரசாணை (நிலை ) எண் 185 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( M2 ) த் துறை , நாள் : 29 டிசம்பர் 2009 ) 
1948ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 63/1948 ) 112 ஆம் பிரிவில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , தமிழ்நாடு 1950 ஆம் ஆண்டு தொழிற்சாலைகள் விதிகளில் செய்யக்கருதிய திருத்தங்களின் பின்வரும் வரைவு 
மேற்சொன்ன சட்டத்தின் 115 ஆம் பிரிவில் குறிப்பிடப்பட்டவாறு இதனால் பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் அனைவரின் 
தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் முடிவடைந்த அன்று 
அல்லது அதற்குப் பின்னர் மேற்சொன்ன வரைவுத் திருத்தம் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன 45 நாள் 
கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் யாரிடமிருந்தாவது வரும் மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதுமிருப்பின் , இதனை , சென்னை - 600 005 , 
சேப்பாக்கம் , தொழிற்சாலைகள் தலைமை ஆய்வாளர் மூலமாக சென்னை - 600 009 , தலைமைச் செயலகம் , அரசு முதன்மைச் 
செயலாளருக்கு இரு நகல்களில் அனுப்பப்பட வேண்டும் . 


DTP - II - 2 - 31 (TSup ) 


வரைவு திருத்தங்கள் 
மேற்சொன்ன விதிகளில் , 
(1) 103 B விதிக்குப் பின்னர் , பின்வரும் விதி சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; அதாவது : 

" 103 C அடையாள அட்டை (1) ஒவ்வொரு தொழிற்சாலையின் மேலாளரும் , தொழிற்சாலையில் பணிபுரியும் 

ஒவ்வொரு தொழிலாளருக்கும் படிவம் எண் 25C - இல் புகைப்பட அடையாள அட்டை ஒன்றை வழங்க வேண்டும் . 
( 2 ) புகைப்பட அடையாள அட்டை தொழிலாளர் பணியில் சேர்ந்த நாளிலிருந்து ஒரு வாரத்திற்குள் வழங்கப்பட 

வேண்டும் . அதற்கான ஒப்புகையும் பெறப்படவேண்டும் . 
( 3) புகைப்பட அடையாள அட்டையின் செல்திறன் கால அளவு ஓராண்டாகும் . இக்கால அளவு முடிவடைந்த பின்னர் 

புதிய அட்டை வழங்கப்படவேண்டும் . 
புகைப்பட அடையாள அட்டை வழங்கியதற்காக தொழிலாளரிடமிருந்து பெறப்படும் ஒப்புகை ஆய்வாளர் கேட்கும் 

போது அளிக்கப்படவேண்டும் ” . 
( 2 ) படிவம் எண் 25B - க்குப் பின்னர் பின்வரும் படிவம் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும் ; அதாவது : 


படிவம் எண் 


25 - C 


(103 C ஆம் விதியின் கீழ் வரையறுக்கப்பட்டது ) 


புகைப்பட அடையாள அட்டை 
(1) தொழிற்சாலையின் பெயர் , முகவரி மற்றும் பதிவு எண் : 


( 2 ) தொழிலாளரின் பெயர் 


( 3) தந்தையின் கணவரின் பெயர் 


புகைப்படம் 


(4 ) பிறந்த நாள் 
(5 ) நிரந்தர முகவரி 
(6 ) தற்போதைய முகவரி 


வேலைவாய்ப்பின் தன்மை 


: நிரந்தரமானது தற்காலிகமானது / ஒப்பந்தம் 


( 8 ) இரத்த வகை 


(9) வழங்கப்பட்ட நாள் 
( 10) செல்திறன் முடிவடையும் நாள் 


வைத்திருப்பவரின் கையொப்பம் 


வழங்கும் அதிகாரிகள் 


ட்டி . பிரபாகரராவ் , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி , அறநிலையங்கள் மற்றும் 

செய்தி ( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


